தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 2 . 40 காசு 


கேட்ட 
) 


C 


At-lEES: 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்ை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 45 ] | 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 7 , 2018 
ஐப்பசி 21, விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வளத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 184 , கால்நடை பராமரிப்பு , பால்வளம் மற்றும் மீன்வள (FS - 3) த் துறை, நாள் : 27 செப்டம்பர் 2018 .) 

தமிழ்நாடு , 2007 ஆம் ஆண்டு மீனவர்கள் , மீன்பிடித்தல் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் 
( சமூகப் பாதுகாப்பு மற்றும் நலன் ) சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 19/ 2007 ) இன் பிரிவு 19 இல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன சட்டத்தின் விவர அட்டவணையில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன அட்டவணையில் , 
(1) நெடும்பத்தி (2 ) இல் உள்ள " விபத்து நிவாரணம் " என்ற தலைப்பின் கீழ் , 
(i) நெடும்பத்தி (2 ) இல் உள்ள "(a ) விபத்தின் காரணமாக ஏற்படும் மரணம் " என்ற பதிவிற்கு நிகரான நெடும்பத்தி ( 3) 

இல் உள்ள " 1, 00 , 000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக "2, 00, 000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
நெடும்பத்தி (2) இல் உள்ள "(f ) ஒரு கை அல்லது கால் இழப்பு " என்ற பதிவிற்கு நிகரான நெடும்பத்தி (3 ) இல் உள்ள 

"50 , 000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக "1, 00 , 000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
(ii) நெடும்பத்தி (2) இல் உள்ள "( g) மேற்குறிப்பிடப்பட்டவை நீங்கலாக திவீர காயங்களினால் அவயங்கள் இழப்பு " என்ற பதிவிற்கு 

நிகரான நெடும்பத்தி (2) இல் உள்ள " 20 , 000 " என்ற எண்ணிற்குப் பதிலாக "50,000 " என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட 

வேண்டும் . 
( 2 ) நெடும்பத்தி (2 ) இல் உள்ள "விபத்தின் காரணமாக அல்லாமல் மீன்பிடிக்கும் போது இறத்தல் அல்லது அதற்குப் பின்னர் 
உடனடியாக இறத்தல் " என்ற பதிவிற்கு நிகரான நெடும்பத்தி ( 3) இல் உள்ள "1, 00 ,000 " என்ற எண்ணிற்கு பதிலாக "2,00, 000 " 
என்ற எண் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(3 ) நெடும்பத்தி (2 ) இல் உள்ள மீன்பிடிக்கும் போது காணாமல் போதல் " என்ற பதிவிற்கு நிகரான நெடும்பத்தி ( 3) இல் உள்ள 
" 1, 00 , 000 " என்ற எண்ணிற்கு பதிலாக "2 , 00 , 000 " என்ற எண் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


K . கோபால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை 


[ 1 ] 


DTP -II-2-(45 ) ( T Sup ) - 1 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 


[ அரசாணை (2D ) எண் 86 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 24 செப்டம்பர் 2018.) 


1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதியுள்ள பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2) இந்த அறிவிக்கை தொடர்பாக 31 - 12 - 2018 அன்று அல்லது அதற்கு முன்னர் , ஏதேனும் நபரிடமிருந்து வரப்பெறுகிற 
மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்று இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை 
எவையேனும் இருப்பின் , அவற்றை சென்னை - 600 006 , டி . எம் .எஸ் . வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு 
முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு 
அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 - ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
(b) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 13 -8 - 2014- ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு - 2இல் , 537 முதல் 539 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II( 2)/LE/ 480/ 2014 - ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு 
மாநிலத்தில் ஓட்டல்கள் மற்றும் உணவகங்களில் பணிபுரிகிற பணியாளர்கள் வகையினருக்கு வழங்க வேண்டிய குறைந்த அளவு 
ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 


ஓட்டல்கள் மற்றும் உணவகங்களில் வேலைவாய்ப்பு 


தொழிலாளர்களின் 


மாதமொன்றுக்கு குறைந்த அளவு அடிப்படை ஊதியங்கள் 


வகை 


( 1) 


மண்ட 


லம் - A 


மண்ட 


லம் - B 


மண்ட 


லம் - C 
( 3 ) 


( 1) 


( 2 ) 


ரூ . காசு 
7713 . 00 


( 1 ) நிலை 
( 2) நிலை - II 
( 3 ) நிலை - III 
(4) நிலை -IV 
(5 ) நிலை - V 


ரூ . காசு 
7819. 00 
7749. 00 
7667 . 00 
7597 . 00 


ரூ . காசு 
7774. 00 
7667 .00 
7607 . 00 
7538 . 00 
7513.00 


7607 . 00 
7538 . 00 
7513 . 00 
7492 . 00 


7538 . 00 


குறிப்பு: 


(1) (i) மண்டலம் - A : அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் சிறப்புநிலை 

நகராட்சிகளைக் கொண்டிருக்கும் . 
( ii ) மண்டலம் - B : சிறப்புநிலை நகராட்சிகள் நீங்கலாக ஏனைய அனைத்து 

வகை நகராட்சிகளைக் கொண்டிருக்கும் . 
( iii) மண்டலம் - C : மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் நீங்கலாக ஏணைய 

அணைத்துப் பகுதிகளையும் கொண்டிருக்கும் . 


( 2) தொழிலாளர்களுக்கு உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படாதவிடத்து , தொழிலாளர்களுக்கு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 
அடிப்படை ஊதியங்களுடன் , ஒரு மாதத்தில் பணியாற்றிய மொத்த நாட்களுக்கு நாளொன்றுக்கு ரூ . 58. 15 (ஐம்பத்து எட்டு ரூபாய் 
மற்றும் பதினைந்து காசுகள் ) வீதம் உணவு மற்றும் சிற்றுண்டிக்குச் சமமான ரொக்கம் வழங்கப்படும் . மேற்சொன்ன ஐந்து நிலைகள் 
ஒவ்வொன்றின் கீழ் வருகிற தொழிலாளர் வகையினர் (4) ஆம் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறான தொழிலாளர்களாக இருப்பர் . 


( 3) "உறைவிட வசதியுள்ள ஓட்டல் " மற்றும் "உணவகம் " ஆகிய சொற்கள் தமிழ்நாடு 1958 ஆம் ஆண்டு உணவக நிறுவனங்கள் 
(தமிழ்நாடு சட்டம் 13 /1958) சட்டத்தின் 2(11 ) மற்றும் 2(12 ) ஆம் பிரிவுகளின் கீழ் விளக்கம் அளித்துள்ளவாறான பொருளைக் 
கொண்டிருக்கும் . 


(4) I , II , III, IV , மற்றும் V நிலைகள் , பின்வரும் பதவித்தரங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களைக் கொண்டிருக்கும் , அவையாவன: 


நிலை 


(1 ) தலைமைச் சமையலர் 


(2 ) தலைமை ரொட்டி தயாரிப்பவர் 


( 3) இனிப்பு மற்றும் காரம் தயாரிப்பவர் 


(4 ) வரவேற்பாளர் 


(5 ) மேற்பார்வையாளர் 


(6 ) எழுத்தர் ( பட்டி எழுதுபவர் உட்பட ) 


(7 ) சுருக்கெழுத்து தட்டச்சர் 


(8 ) தட்டச்சர் 


( 9) தொலைபேசி இயக்குபவர் 


( 10 ) காசாளர் 


( 11 ) உதவி மேலாளர் 


( 12 ) கணக்காளர் 


(13 ) கொள்முதல் அலுவலர் 


( 14) பிரியாணி மாஸ்டர் 


நிலை- II) 


(1 ) உதவி சமையலர் 


(2 ) ரொட்டி தயாரிப்பவர் 


( 3 ) உணவுப்பொருள் துறை மேலாளர் 


(4) மது அருந்தகப் பணியாளர் 


(5 ) தலைமை இல்லப் பராமரிப்பாளர் 


(6 ) சரக்கறைப் பொறுப்பாளர் 


நிலை- III 


(1 ) உதவி சமையலாள் (சின்ன அடுப்பு ) 


( 2) தோசை தயாரிப்பவர் 


( 3) இட்லி தயாரிப்பவர் 


( 4) ஐஸ்க்ரீம் , காப்பி , தேநீர் மற்றும் பால் தயாரிப்பவர் 
( 5 ) பரோட்டா மற்றும் ரொட்டி தயாரிப்பவர் 
(6 ) தலைமை பரிமாறுபவர் 
( 7 ) அரைப்பவர் 
(8 ) ஓட்டுநர் 
( 9) மின்கம்மியர் 
(10 ) சீர்வளி சாதன தொழில்நுட்பப் பணியாளர் 
( 11) குழாய் பணியாளர் 
(12) தச்சுவேலை செய்பவர் 
(13) தையற்காரர் 
( 14 ) காவலாள் மற்றும் பாதுகாப்புப் பணியாளர் 


நிலை -IV 
(1) உணபுப்பொருள் வழங்குபவர் 
( 2 ) அறையில் பரிமாறுபவர் 
( 3) பரிமாறுபவர் 
(4 ) உணவுப்பொருட்களைச் சுமந்து வருபவர் 
( 5) பண்டகசாலை உதவியாளர் 
(6 ) காய்கறி வெட்டுபவர் 
(7 ) காப்பிக்கொட்டை வறுப்பவர் மற்றும் அரைப்பவர் 
(8 ) சரக்கறை பணியாளர் 
( 9) மிக்கால்ஸ் ( Mikkals ) 
(10) சமையலறை உதவியாளர் 
(11 ) ஸ்டால் பணியாளர் 


நிலை- V 
(1 ) அனைத்து வகைகளைச் சேர்ந்த சுத்தம் செய்பவர் ( பாத்திரங்களைத் தூய்மை செய்பவர் , தட்டுகளைக் கழுவுபவர் , மேசை 

சுத்தம் செய்பவர் போன்ற பணிகளைச் செய்பவர்கள் ) 
(2 ) அறை ஏவலாள் 
( 3) சுமை தூக்குபவர்கள் 
( 4 ) லஸ்க ர் 
(5 ) மசால்ச்சி 
( 6) தோட்டக்காரர் 
( 7 ) அறை பணிப்பெண் 
(8 ) நீர் சுமந்து செல்பவர் 
( 9) அலுவலகப் பையன் 
( 10) குற்றேவற் சிறுவன் 
( 11) மின்தூக்கி இயக்குபவர் 


விளக்கங்கள் .- அகவிலைப்படி.-(1) மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த அளவு ஊதியங்களுடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி 
பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் . 


(i) அகவிலைப்படி , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டெண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது 
( அதாவது 2001 = 100 என்பதன் அடிப்படையில் 161 புள்ளிகள் ஆகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 


அகவிலைப்படி திங்கள் ஒன்றுக்கு ரூ . 57 .35 ( ஐம்பத்தேழு ரூபாய் மற்றும் முப்பத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படியாக 
வழங்கப்பட வேண்டும் . 

(i ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) நுகர்வோர் விலைப்புள்ளிகளின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 

(ill) முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளிக் குறியீட்டெண்ணின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2 ) ஒரே தன்மையுடைய பணியைச் செய்யும்போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 3 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிட மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

( 4 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த அளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களில் எல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

சுனில் பாலிவால் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 87 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 24 செப்டம்பர் 2018 . ) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதி , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதியுள்ள அறிவிக்கையின் கீழ்க்காணும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கக்கூடிய நபர்கள் அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2) இது தொடர்பாக 31- 12 - 2018 அன்று அல்லது அதற்கு முன்னர் , வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை 
சென்னை - 600 006 , டி. எம் . எஸ் . வளாகத்திலுள்ள தொழிலாளர் துறை ஆணையர் வாயிலாக அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதி , சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 26 - 11 - 2014 - ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II -பிரிவு - 2 - இல் , 758 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறையின் II (2 ) தொ . வே . வா /709 /2014 - ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் பதநீர் இறக்கும் தொழிலில் பணியமர்த்தப்பட்டு கீழேயுள்ள விவர அட்டவணையின் 
(2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , இந்த விவர 
அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறாக இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 
பதநீர் இறக்கும் தொழிலில் வேலைவாய்ப்பு 
தொடர் தொழிலாளர்களின் வகைகள் நாளொன்றுக்கு 
எண் 

குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 

( ரூ . காசு .) 


E 


E 


396 . 00 


பனைவெல்லம் தயாரிப்பவர் 

உதவியாள் 
( 3) பதநீர் இறக்குபவர் 


N 


396 . 00 


425 . 00 


விளக்கங்கள்:-(1 ) அகவிலைப்படி .- மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 


(1) அகவிலைப்படியானது , 2010 - ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001- ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாள் ஒன்றுக்கு ரூ . 2 .45 (இரண்டு ரூபாய் நாற்பத்தைந்து 
காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படியாக வழங்கப்பட வேண்டும் . 


(ii) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 

( ill) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


(2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


அரசு முதன்மைபாலிவால் , 


அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


